GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[ Regd . No . TN / CCN/ 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
[Price : Re . 0 . 80 Paise . 


- 


- 


DF * 


AMU 


- 


- 


- 

- 
" 


RNMF 


- 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


சு 


, . 


. 


. 


பா 


RUTH 
A 


ALONET 


RIUMPHS 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 255 ] 


CHENNAI, TUESDAY , JULY 17 , 2018 
Aadi 1 , Vilambi , Thiruvalluvar Aandu - 2049 


Part II - Section 1 
Notifications or Orders of specific character or of particular interest to the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


பொதுப்பணித் துறை 


2018 - 2019 - ஆம் ஆண்டு பாசனத்திற்காக சேலம் மாவட்டம் , மேட்டூர் அணையிலிருந்து 19 , ஜுலை 2018 முதல் 

தண்ணீர் திறந்து விடுதல் பற்றிய அறிவிக்கை . 
[ அரசாணை (நிலை) எண் . 188 , பொதுப்பணி ( என் .1) த் துறை , 16 ஜூலை 2018 , 

ஆனி 32 , விளம்பி , திருவள்ளுவர் ஆண்டு - 2049.) 
No. I(1) PWD / 15 (b )/2018 . 

2018 - 2019- ஆம் ஆண்டு பாசனத்திற்காக , 19 ஜூலை 2018 முதல் சேலம் மாவட்டம் , மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீ ர் 
திறந்து விடப்படுகிறது . 

2 . விவசாயப் பெருங்குடி மக்கள் அனைவரும் தண்ணீரை சிக்கனமாகப் பயன்படுத்தி நீர்பங்கீட்டில் நீர்வள ஆதாரத்துறை 
அலுவலர்களுடன் ஒத்துழைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் . நிலைமைக்கேற்ப பாசனத்திற்கு முறை வைத்து 
தண்ணீ ர் விடப்படும் . 

எஸ் . கே . பிரபாகர் , 
அரசு முதன்மைச் செயலாளர் , 

பொதுப்பணித் துறை . 


[ G . O . MS. No. 188 , Public Works ( N1) Department , 16th July 2018 , Aani 32 , 

Vilambi, Thiruvalluvar Aandu - 2049.] 
The Mettur Dam will be thrown open on 19th July 2018 for Irrigation during the year of 2018 - 2019 . 


2 . The ryots are requested to use the water economically and co -operate with Water Resources Department officials 
in proper distribution and efficient utilization of available water. Depending upon the situation , turn system will be adopted . 


S . K . PRABAKAR , 
Principal Secretary to Government, 

Public Works Department. 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


II- 1 Ex . ( 255 ) 


